GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 . 40 Paise . 


ENT OF 


. 


MW 


AGOVERS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ADRE 


NADU 


52 


TRU 


9.23 


. 


PUBLISHED BY AUTHORITY 


4LONE 1 


PIUMPHS 


No. 21] 


CHENNAI, WEDNESDAY, MAY 25 , 2016 
Vaikasi 12 , Thunmugi, Thiruvalluvar Aandu – 2047 


Part 11Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


Pages . 


CONTENTS 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 
Indian Stamp Act. 


Provisions for the Consolidation of duty chargeable in respect of issue of 

Policies by the Life Insurance Corporation of India , Southern Zonal 
Office , Chennai- 2 through its branches in the State of Tamil Nadu for 
certain period 


340 


Provisions for the Consolidation of duty chargeable in respect of issue of Policies by 

the Shriram Life Insurance Co . Limited, through its Divisional Office, Chennai-17 , 
for certain period 


340 


HOME DEPARTMENT 


Tamil Nadu Protection of Interests of Depositors ( in Financial Establishments) Act 

Messers Siva Emu Farms, Messers Siva Poultry Farms and Messers Sivaa Land 
Promoters and Developers , Tiruppur District .. 

- 340 - 342 
Notification Under the . 


Prisons Act 


342 


342 


Tamil Nadu Borstal Schools Act. 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Labour Courts for Adjudication . 


342 -344 


[ 339 ] 


D . T.P. - 11-2 (21) — 1 


340 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part IISec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Notifications under the Indian Stamp Act. 


HOME DEPARTMENT 

Secretariat, 25th May 2016 . 
Messers Siva Emu Farms, Messers Siva Poultry 

Farms and Messers Sivaa Land Promoters and 
Developers , Tiruppur District under the 
Tamil Nadu Protection of Interests of Depositors (in 
Financial Establishments ) Act. 


Provisions for the Consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by the Life Insurance 
Corporation of India , Southern Zonal Office , 
Chennai- 2 through its branches in the State of 
Tamil Nadu for certain period under the Act. 


No. 11( 2)/HO / 340 /2016 . 


[G .O . (Rt.) No. 190 , Commercial Taxes and Registration (J1), 

13th April 2016 , uligofl 31, LOGOTLOG , SH66Ui 36000 
2047.] 


[ Tamil Nadu Protection of Interests of Depositors 

( in Financial Establishments ) Act, 1997 (Tamil Nadu Act 
44 of 1997 ) Messers Siva Emu Farms, Messers Siva 
Poultry Farms and Messers Sivaa Land Promoters and 
Developers , Tiruppur District - Default in return of deposits 
by the Financial Establishment - Ad - interim order 
attaching the movable and immovable properties of the 
said financial establishment under section 3 of the said 
Act-Orders Issued .] 


No.||(2 )/CTR /338 / 2016 . — In exercise of the powers conferred 
by clause (b ) of sub - section ( 1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 2,10 ,00,000 /- (Rupees Two Crore and Ten 
Lakh only ) chargeable under the said Act in respect of issue 
of policies by Life Insurance Corporation of India , Southern 
Zonal Office , Chennai-2 , through its branches in the State 
of Tamil Nadu for the period from 1st April 2016 to 
30th June 2016 . 


The following Government Order is published : 


[G . O .Ms.No . 344 , Home (Police XIX ), 11th April 2016 .] 

பங்குனி 29 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .] 


Read : 


From the Additional Director General of Police , Economic 
Offences Wing, Chennai, Letter Ref. No. C1/ EOW - 11/ 
3604 /2015 , dated 18 -9 - 2015 . 


Provisions for the Consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by the Shriram 
Life Insurance Co . Limited , through its Divisional Office, 
Chennai-17, for certain period under the Act . 


Order: No . 344, Home (Police XIX ) 11th April 2016 . 


WHEREAS , complaints have been received from a number 
of depositors that Messers Siva Emu Farms, Messers Siva 
Poultry Farms and Messers Sivaa Land Promoters and 
Developers, Tiruppur District, financial establishments have 
defaulted in the return of deposits made by the depositors after 
maturity ; 


[G .O . (Rt.) No. 216 , Commercial Taxes and Registration (J1), 

29th April 2016 , Foto 19 , 560 Leil, (HOTU 

360010 – 2047.] 

No. 11 (2 )/CTR / 339/2016 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section (1 ) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 10 ,00 ,000 /- (Rupees Ten Lakh only) chargeable 
under the said Act in respect of issue of policies by the 
Shriram Life Insurance Co., Limited , through its Divisional 
Office , Chennai- 17 , for the period from 1st January 2016 to 
30th September 2016 . 


AND WHEREAS , the Government are satisfied that the 
said financial establishments are not likely to return the 
deposits to the depositors and hence , the Government have 
to protect the interests of such depositors ; 


AND WHEREAS , the movable and immovable properties 
specified in the Schedule to this order are alleged to have 
been procured by the said financial establishments from 
and out of the deposits collected from the depositors ; 


C . JAYARAMAN , 
Joint Secretary to Government. 


NOW , THEREFORE, in exercise of the powers conferred 
by section 3 of the Tamil Nadu Protection of Interests of 
Depositors (in Financial Establishments ) Act, 1997 
(Tamil Nadu Act 44 of 1997 ), the Governor of Tamil Nadu 


May 25 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


341 


with the procedure laid down in sub -sections (3) and (4 ) of 
Section 4 of the said Act and also the formalities prescribed in 
the Tamil Nadu Protection of Interests of Depositors (in Financial 
Establishments ) Rules, 1997 . 


hereby makes an ad- interim order attaching the movable 
and immovable properties standing in the names of the 
partners ofMessers Siva Emu Farms, Messers Siva Poultry 
Farms and Messers Sivaa Land Promoters and Developers , 
Tiruppur District, as specified in the Schedule 
to this order and transfers the control over the said movable 
and immovable properties to the Competent Authority, 
namely, the Competent Authority and District Revenue Officer, 
Tiruppur, appointed under the said Act. 


3. The Special Public Prosecutor, Special Court for the 
Tamil Nadu Protection of Interests of Depositors (in Financial 
Establishments) Act, 1997 (Tamil Nadu Act 44 of 1997 ), 
Coimbatore, is requested to render necessary assistance 
to the Competent Authority for filing the application before 
the said Special Court . 


2 . The Competent Authority , and District Revenue Officer, 
Tiruppur, is requested to pursue further action in accordance 


By order of the Governor 


THE SCHEDULE 


Details of movable and immovable properties. 


I. Details of Bank Accounts . 


Sri. Name and address of 
No . the account Holder 


Account Number 


Name of the 

Bank 
( 3) 


Amount 
( in Rs.) 

(5 ) 


( 1) 


( 2 ) 


( 4 ) 


32356756306 


10 , 916 . 00 


Sivaa Emu Farms, 
3 /286 , Rangapalayam , 
Nachipalayam , 
Tiruppur. 


State Bank of 
India , 
Nallur Branch , 
Tiruppur 


24088640000019 


14 ,818 .82 


Sivaa Emu Farms, 
3/286 , Rangapalayam , 
Nachipalayam , 
Tiruppur. 


HDFC Bank 
Limited, 
Indira Nagar, 
Tiruppur 


24081930000482 


11 ,563.99 


V . Sivasenapathi, 
3 /286 , Rangapalayam , 
Nachipalayam , 
Tiruppur. 


HDFC Bank 
Limited , 
Indira Nagar, 
Tiruppur 


24081930000716 


1,609.04 


Mohanpriyadharahini, 
3 /286 , Rangapalayam , 
Nachipalayam , 
Tiruppur . 


HDFC Bank 
Limited , 
Indira Nagar, 
Tiruppur 


5 . 


24081930000585 


812. 32 


V . Padmavathi, 
3/286 , Rangapalayam , 
Nachipalayam , 
Tiruppur. 


HDFC Bank 
Limited , 
Indira Nagar, 
Tiruppur 


Total 


39 ,720 . 17 


D . T.P. — 11- 2 (21) — 2 


D .T.P. — 11-2 (21) — 2 


342 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


II . Details of Immovable Properties . - 


Srl. 
No . 


Name and address 
| of the Owner of 

the Property 


Location of 
the property 


Document No 
and S . F .No. 


Extent of 

the 
property 


Guideline 

Value 
( in Rs. ) 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


40 . 68 ,692 .00 


V . Sivasenapathi , 
Son of 
R . T . Velusamy , 
Door No . 3/ 39 , 
Rangapalayam , 
Nachipalayam 
Village, 
Tiruppur Taluk , 
Tiruppur District . 


Tiruppur 
District , 
Tiruppur 
Taluk , 
Nachipalayam 
Village. 


Partition Deed 
in Doc . No . ) 
4331 / 2009 and 
S .F . No. 174/ 1 , 
174 / 2 with all 
amenities and 
common 
pathway in 
S . F .No. 174/ 3 


0 . 30 .47 
Hectare 
( 0 . 75 Acre) 
with 
Residential 
Building 


Total 


40 , 68 ,692 .00 


APURVA VARMA , 
Principal Secretary to Government. 


Notifications under the Prisons Act. 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


[ G . O . Ms. No. 347 , Home ( Prison . IV ) , 13th April 2016 , Disputes between Workmen and Managements referred 
பங்குனி 31 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2047. ] 

to Labour Courts for Adjudication . 
No.II (2 )/HO/ 341 / 2016 . - Under clause ( 1 ) of Section 3 of 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 

திருநெல்வேலி லிட் ., நாகர்கோவில் . 
the Prisons Act , 1894 (Central Act IX of 1894) , the 
Governor of Tamil Nadu hereby declares the newly 

[ அரசாணை ( டி ) எண் 105 , ( தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 16 பிப்ரவரி 2016 , தை 4 , 
constructed Prison buildings along with Women Jail Annex மன்மத திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .) 
at Perurani Village in Thoothukkudi District for the detention 

No. I(2 )/ LE / 343 / 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
of remand, undertrial and convict prisoners belonging to 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
Thoothukkudi , Tiruchendur , Srivaikundam , Kovilpatti , போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் 
Vilathikulam , Ottapidaran and SattankulamTaluks , to be a என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 

தொழிலாளர் சங்கம் நாகர்கோவில் என்ற 
prison , namely , District Jail , Perurani . 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
Notifications under the Tamil Nadu Borstal Schools Act. 

அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் 
[ G . O . Ms. No . 347 , Home ( Prison .IV ) , 13th April 2016 , 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
பங்குனி 31, மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .) 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
No.II(2 )/HO/ 342 /2016 . --in exercise of the powers conferred 

எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
by sub -section (1 ) of Section 3 of the Tamil Nadu Borstal ( மத்திய சட்டம் XIV - 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
Schools Act, 1925 (Tamil Nadu Act V of 1925 ), the Governor 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
of Tamil Nadu hereby establishes a Borstal School at Perurani 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 

காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 
in Thoothukkudi District for the detention of pre -convicted 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
adolescent offenders belonging to Thoothukkudi, Tiruchendur , ஆணையிடுகிறார் . 
Srivaikundam , Kovilpatti , Vilathikulam , Ottapidaran and 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
Sattankulam Taluks. 

10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக் 

கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
APURVA VARMA, 

அளிக்குமாறு திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் 
Principal Secretary to Government. 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


May 25 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


343 


இணைப்பு 

கோரிக்கை எண் . 3 .1 
எழுவினா 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் நிலையான அகவிலைப்படி 
திரு . G .S . மணி ( ப. எண் . 1946 ) ஓட்டுனருக்கு , நிர்வாகம் 

2500 புள்ளிகளுக்கு 4,000/ - வீதம் கணக்கிட்டு வழங்கப்பட 
அவரது ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
2 வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும் , மற்றும் சேதார மதிப்பான நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
ரூபாய் 39 ,205 . 33 - இல் ஒரு பகுதியான ரூ . 1000 / - ல் , ஒரு 

கோரிக்கை எண் . 3 . 2 
தவணையில் ரூ . 200 வீதம் 5 தவணைகளில் பிடித்தம் செய்தும் 
பிறப்பித்த 14.08. 2013 தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் மாறும் அகவிலைப்படியாக அடிப்படை 1960 = 100 என்ற 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 

அடிப்படையில் விலைவாசிக் குறியீடு 2500 புள்ளியிலிருந்து உயரும் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

புள்ளி ஒன்றுக்கு ரூபாய் 6/ - வீதம் காலாண்டுக்கு ஒருமுறை 
குண்டால் கிரானைட்ஸ் லிட் , ஓசூர் . 

கணக்கிடப்பட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
[ அரசாணை ( டி ) எண் 134 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
(சி ) த் துறை , 29 பிப்ரவரி 2016 , மாசி 17 , மன்மத , 

கோரிக்கை எண் . 4 
திருவள்ளுவர் ஆண்டு- 2047.) 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாதம் வீட்டு 
No . II (2)/LE / 344/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

வாடகைப்படியாக ரூபாய் 2,500/- உயர்த்தி வழங்க வேண்டும் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக குண்டால் கிரானைட்ஸ் 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
பிரைவேட் லிமிடெட் , ஓசூர் என்ற நிர்வாகத்திற்கும் , 

ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
கிருஷ்ணகிரி , தர்மபுரி மாவட்ட பொறியியல் தொழிலாளர் 
முன்னேற்ற சங்கம் , ஓசூர் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே கோரிக்கை எண் . 5 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை எண்கள் 1 , 2 , 3 - 1 , 3 - 2 , 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாதம் ஒன்றுக்கு 
4 , 5 , 7 , 9,10 , 11 ,15 , 19 மற்றும் 22 - ஐ சேலம் தொழிலாளர் 

ரூபாய் 2,500 / - வீதம் போக்குவரத்துப்படி உயர்த்தி வழங்க 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் ... 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

கோரிக்கை எண் . 7 
சட்டம் XIV/ 1947 ) 10( 1) (C ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் வரம்பு தொழிலாளர்களுக்கு கல்விப்படியாக மாதம் ரூபாய் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 3,500/ - வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
காணும் எழுவினாக்களுடன் சேலம் , தொழிலாளர் நீதிமன்றத் கோரிக்கை எண் . 9 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

தொழிலாளர்களுக்கு 2 - வது மற்றும் 3 - வது ஷிப்டிற்கு 

இரவுப்பணிப்படியாக தினசரி ரூபாய் 150/ - வழங்க வேண்டும் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோரிக்கை எண் . 10 
சேலம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாதம் சலவைப்படியாக 
இணைப்பு 

ரூபாய் 500/ - வழங்கக்கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
எழுவினாக்கள் 

கோரிக்கை எண் . 11 
கோரிக்கை எண் . 1 

தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 150/ - சர்வீஸ் 
அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடிப்படை ஊதிய உயர்வாக வெயிட்டேஜ் தொகையாக வழங்கக்கோரும் தொழிற்சங்கத்தின் 
மாதம் ரூபாய் . 6 ,000 / - வழங்கிட வேண்டும் என்ற தொழிற் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் 
சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய பிறப்பிக்கவும் . 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் . 15 
கோரிக்கை எண் . 2 

தொழிலாளர்களுக்கு ஆண்டிற்கு பண்டிகை முன்பணமாக 
அனைத்து தொழிலாளர்களுக்கும் வருடாந்திர ஊதிய உயர்வாக 

ஒருமாத ஊதியத்தினை வழங்கி இத்தொகையினை 10 மாத 

தவணைகளில் சமமாக பிடித்துக் கொள்ளும் வகையினை 
அடிப்படை ஊதியத்தில் ரூபாய் 500/ - வீதம் வழங்க வேண்டும் 

வழங்கிட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


344 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part | - Sec . 2 


கோரிக்கை எண் . 19 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆண்டுக்கு தரமான மூன்று 

அவர்கள் கருதுவதாலும் ; 
ஜோடி சீருடைகள் வழங்கப்பட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
பிறப்பிக்கவும் . 

சட்டம் XIV - 1947 ) 10(10 (c ) பிரிவிலும் , 10(10 (d ) பிரிவின் வரம்பு 
கோரிக்கை எண் . 22 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு கோயம்புத்தூர் 
தொழிலாளர்களுக்கு மாதம் இரண்டு ரின் சோப்புகளும் , ஒரு தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
ஹமாம் சோப்பும் தரமான டவல் ஒன்றும் வழங்க வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக் 

கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
சண்முகராஜா ஸ்பின்னிங் மில்ஸ் ( பி ) லிட் , 

அளிக்குமாறு கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ஈரோடு மாவட்டம் . 
[ அரசாணை ( டி ) எண் 168 , ( தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 22 மார்ச் 2016 , மாசி 9 , மன்மத 

எழுவினா 
திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 

நிர்வாகம் 27 - 07 - 2015 முதல் அறிவித்த ஆலையின் உற்பத்தி 
No . II ( 2 )/LE/ 345 / 2016. - இந்த ஆணையின் இணைப்பில் நிறுத்தத்தை ரத்து செய்திடவும் தொழிலாளர்களுக்கு வேலை 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவாளர்கள் வாய்ப்பு பெற்றுத் தர வேண்டும் எனவும் உற்பத்தி நிறுத்தம் 
சண்முகராஜா ஸ்பின்னிங் மில்ஸ் (பி ) லிட் , ஈரோடு மாவட்டம் செய்யப்பட்ட நாட்களுக்கு முழு சம்பளமும் சட்டப்படியான இதர 
என்ற நிர்வாகத்திற்கும் கோயம்புத்தூர் மற்றும் பெரியார் டிஸ்டிரிக்ட் பணப்பயன்களையும் பெற்று வழங்க வேண்டுமென்ற 
திராவிட பஞ்சாலைத் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ( MLF ) தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் பெரியார் டிஸ்ட்ரிக்ட் திராவிட 
பஞ்சாலைத் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ( LPF ) ஆகிய ஆமெனில் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய 
தொழிற்சங்கங்களுக்கிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று நிவாரணம் என்ன என்பதற்கு உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
அரசு கருதுவதாலும் ; 


குமார் ஜெயந்த் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


